GOVERNMENT OF TAMIL NADU 

2012 


[Regd . No . TN /CCN / 467 /2012 - 14 . 
[R . Dis . No . 197 / 2009 . 
[ Price : Rs. 1.60 Paise . 


AMIT 


WWW. 


ERNMENT 


TOTA 


R 


TAMIL NADU 
GOVERNMENTGAZETTE 


AK 


WAAR 


: 


RUTHAL 


4 


ALONE TR 


RIUMPH 


EXTRAORDINARY 


PUBLISHED BY AUTHORITY 


No . 189] 


CHENNAI, FRIDAY , JULY 6 , 2012 
Aani 22 , Thiruvalluvar Aandu - 2043 


Part V - Section 4 


Notifications by the Election Commission of India 


NOTIFICATIONS BY THE ELECTION COMMISSION OF INDIA . 


LOK SABHA SECRETARIAT 


PUBLIC NOTICE OF ELECTION TO THE OFFICE OF VICE -PRESIDENT OF INDIA 


No. SRO G -31/2012 


Whereas a notification under sub - section ( 1 ) of Section 4 of the Presidentialand Vice -PresidentialElections Act, 
1952 ,for the holding of an election to fill the office ofVice - Presidentof India has been issued by the Election Commission , 
I, T .K . Viswanathan , the Returning Officer for such election , do hereby give notice that , 


nomination papers may be delivered by a candidate or any one of his proposers or seconders to the 
undersigned at his office in Room No . 18 , Ground Floor , Parliament House , New Delhi, or if he is 
unavoidably absent, to the Assistant Returning Officer, Shri. V .R .Ramesh , Joint Secretary , Lok Sabha 
Secretariat , at the said office between 11 A . M . and 3 P . M . on any day (other than a public holiday) not 
later than the 20th of July, 2012 ; 
each nomination paper shallbe accompanied by a certified copy of the entry relating to the candidate 
in the electoral roll for the Parliamentary constituency in which the candidate is registered as an elector; 


(ii) 


every candidate shall deposit or cause to be deposited a sum of rupees fifteen thousand only . This 
amountmay be deposited in cash with the Returning Officer atthe time of presentation ofthenomination 
paperor deposited earlier in the Reserve Bank of India orin a Government Treasury and in the latter case 
a receipt showing that the said deposit of the sum has been so made is required to be enclosed with 
thenomination paper; 


= 


3 


forms ofnomination papers may be obtained from the above said office at the time aforesaid ; 
the nomination papers , other than those rejected under sub -section (4 ) of Section 5B of the Act,willbe 
taken up for scrutiny at the said office in Room No . 18 ,Ground Floor, Parliament House, New Delhi on 
Saturday, the 21st of July , 2012 at 11 A .M .; 


DTP V -4 Ex . (189 ) 


[ 1 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


(vi ) 


the notice ofwithdrawal of candidaturesmay be delivered by a candidate , or any one ofhis proposers 
or seconders who has been authorised in this behalf in writing by the candidate , to the undersigned at 

the place specified in paragraph (i) above before three o clock in the afternoon of 23rd of July , 2012 ; 
| in the event of the election being contested , the pollwill be taken on Tuesday , the 7th of August, 2012 
between the hours of 10 A . M . and 5 P .M . at the place ofpolling fixed under the rules . 


( vii) 


New Delhi , 
6th July , 2012 . 


T .K . VISWANATHAN , 

Returning Officer for the 
Vice- Presidential Election , 2012 and 

Secretary -General, Lok Sabha. 


Secretariat , 
Chennai - 600009 , 
6th July , 2012 . 


PRAVEEN KUMAR , 

Chief Electoral Officer and 
Principal Secretary to Government , 

Public ( Elections ) Department . 


மக்களவைச் செயலகம் 


குடியரசுத் துணைத் தலைவர் பதவிக்கு தேர்தல் பற்றிய பொது அறிவிப்பு . 


இந்தியக் குடியரசுத் துணைத் தலைவரின் பதவியை நிரப்புவதற்கென தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கு , குடியரசுத் 
தலைவர் மற்றும் குடியரசுத் துணைத் தலைவர் தேர்தல்கள் சட்டம் , 1952 - ன் 4 - வது பிரிவில் கண்ட 1 - வது உட்பிரிவின் கீழ் 
அறிவிக்கை ஒன்றை தேர்தல் ஆணையம் பிறப்பித்துள்ளபடியால் , அத்தேர்தல் குறித்த தேர்தல் நடத்தும் அதிகாரியாகிய 
ட்டி . கே .விஸ்வநாதன் ஆகிய நான் கீழ்க்கண்டவாறு அறிவிப்பு செய்கிறேன் - 

( 1 ) வேட்பு மனுக்களை வேட்பாளர் ஒருவர் அல்லது அவரை முன்மொழிபவர் அல்லது வழிமொழிபவர்களில் 
எவரேனும் ஒருவர் , 2012 - ஆம் ஆண்டு ஜூலை 20 - ஆம் நாளுக்கு பிற்படாமல் (பொது விடுமுறை நாள் நீங்கலாக ) எந்த 
ஒரு நாளிலும் காலை 11 . 00 மணியிலிருந்து மாலை 3 . 00 மணிவரை அறை எண் . 18 , தரை தளம் , புதுடில்லி நாடாளுமன்ற 
இல்லத்தில் , கீழே கையொப்பம் இட்டவரது அலுவலகத்தில் , அவரிடம் அல்லது தவிர்க்கமுடியாத காரணத்தால் அவர் 
அங்கு இல்லாவிடில் , தேர்தல் நடத்தும் உதவி அதிகாரியாகிய திருவி . ஆர்.ரமேஷ் , இணைச் செயலாளர் , மக்களவைச் 
செயலகம் அவர்களிடம் சேர்ப்பிக்கலாம் . 

( 2) வேட்பாளர் எந்த நாடாளுமன்றத் தொகுதியில் வாக்காளராக உள்ளாரோ அந்தத் தொகுதியின் வாக்காளர் பட்டியலில் 
அந்த வேட்பாளர் தொடர்பான பதிவின் சான்றளிக்கப்பட்ட நகல் ஒன்றினை ஒவ்வொரு வேட்பு மனுவுடனும் சேர்த்து அனுப்ப 
வேண்டும் . 

( 3) ஒவ்வொரு வேட்பாளரும் பதினைந்தாயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையாக செலுத்த வேண்டும் அல்லது அவ்வாறு 
இத்தொகை செலுத்தப்பட ஏற்பாடு செய்திருக்க வேண்டும் . இத்தொகை ரொக்கமாக தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் வேட்பு 
மனு தாக்கல் செய்யப்படும் சமயத்தில் செலுத்தப்படலாம் அல்லது இந்திய ரிசர்வ் வங்கியில் அல்லது அரசு கருவூலம் ஒன்றில் , 
முன்னரே டெபாசிட் செய்து , அவ்வாறு டெபாசிட் செய்யப்பட்டதைக் காட்டும் ரசீதை வேட்பு மனுவுடன் சேர்த்து அனுப்ப வேண்டும் . 

(4 ) வேட்பு மனுப் படிவங்களை மேற்குறிப்பிட்ட நேரங்களில் மேற்படி அலுவலகத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம் . 

(5 ) மேற்படிச் சட்டத்தின் 5 - பி பிரிவைச் சேர்ந்த ( 4 ) உட்பிரிவின் கீழ் நிராகரிக்கப்பட்டவை நீங்கலாக ஏனைய 
வேட்புமனுக்கள் 2012 - ஆம் ஆண்டுஜூலை21 - ஆம் நாள் (சனிக்கிழமை) காலை 11.00 மணிக்கு புதுடில்லி நாடாளுமன்ற இல்லம் , 
அறை எண் . 18 , தரை தளத்தில் உள்ள மேற்படி அலுவலகத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


3 


(6 ) வேட்பு மனுக்களைத் திரும்ப பெறுவதற்கான அறிவிப்பு வேட்பாளரால் அல்லது அவர் எழுத்து மூலமாக 
இதுகுறித்து அதிகாரமளித்துள்ள , அவரை முன்மொழிந்தவர்கள் அல்லது வழிமொழிந்தவர்களில் எவரேனும் ஒருவரால் 
கீழே கையொப்பமிட்டவரிடம் 2012 ஆம் ஆண்டு ஜூலை 23 - ஆம் நாள் பிற்பகல் 3 . 00 மணிக்கு முன்பு மேலே 
பத்தி (1)- ல் குறிப்பிட்டுள்ள இடத்தில் சேர்ப்பிக்கப்படலாம் . 

(7 ) தேர்தலில் போட்டியிருக்குமானால் ,இவ்விதிகளில் முடிவு செய்துள்ள தேர்தல் நடைபெறும் இடத்தில் 2012 
ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 7 - ஆம் நாள் ( செவ்வாய்க் கிழமை ) காலை 10 . 00 மணியிலிருந்து மாலை 5 . 00 மணிவரையில் 
வாக்குப் பதிவு நடைபெறும் . 


புதுடில்லி 
6 ஜூலை, 2012 


ட்டி . கே . விஸ்வநாதன் 
குடியரசுத் துணைத் தலைவர் பதவிக்கான 
தேர்தல் 2012 குறித்த தேர்தல் நடத்தும் அதிகாரி 
மற்றும் முதன்மைச் செயலாளர் , மக்களவை . 


தலைமைச் செயலகம் , 
சென்னை - 600 009, 
6 ஜூலை, 2012 . 


ப்ரவீண் குமார் , 
தலைமைத் தேர்தல் அதிகாரி மற்றும் 

அரசு முதன்மைச் செயலாளர் , 
பொதுத் ( தேர்தல்கள் ) துறை . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


